GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[Price : Re. 0 . 80 Paise . 


KAMA 


* 


" 


. . . 


ONMEN 


SO 


* 


Kட்டி 
பாட 


EGOVED 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


- 
NE 


+ 


1 


OTH 
ALO 


LONE TRI 


TIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 169] 


CHENNAI, TUESDAY, JUNE 7 , 2011 
Vaikasi 24 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI — Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , திருச்சிராப்பள்ளி . 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , வையம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் , நடுப்பட்டி ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந .க . அ4/ 516 /2010 ) 


No . VI(2)/330( c-1)/2011 . 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , வையம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் , நடுப்பட்டி ஊராட்சியின் ஊராட்சி மன்றத்தலைவர் 
திரு . A . ரெத்தினம் என்பவர் , 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , அத்தியாயம் 5 , சட்டப்பிரிவு 84 , 
உட்பிரிவு (C ) - ன்படி ஊராட்சி கணக்குகளை முறையாக பராமரிக்காததாலும் , அத்தியாயம் 3 , சட்டப்பிரிவு 46 - ன்படி 
ஊராட்சி மன்றத் தலைவருக்குள்ள கடமைகளை செய்யத் தவறியதாலும் 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் 
சட்டம் , பிரிவு 205 , உட்பிரிவு ( II )- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் என்ற முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தைப் பயன்படுத்தி வையம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுப்பட்டி ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . A . ரெத்தினம் என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்து ஆணையிடப்படுகிறது . 


மேற்படி அறிவிக்கை வெளியிடப்படும் நாள் முதல் வையம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுப்பட்டி ஊராட்சி மன்றத் 
தலைவரின் பதவி நீக்கம் உறுதி செய்யப்படுகிறது . 


DTP - VI-2 Ex. (169 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , மண்ணச்சநல்லூர் ஒன்றியம் , தீராம்பாளையம் ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந .க . அ8 /2160/ 2009.) 


No . VI(2)/ 330( c- 2)/2011 . 

திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , மண்ணச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் , தீராம்பாளையம் ஊராட்சியின் ஊராட்சி 
மன்றத்தலைவர் திரு . A . முருகேசன் என்பவர் , 1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , அத்தியாயம் 5 , 
சட்டப்பிரிவு 84 , உட்பிரிவு (C ) - ன்படி ஊராட்சி கணக்குகளை முறையாக பராமரிக்காததாலும் , அத்தியாயம் 3 , 
சட்டப்பிரிவு 46 - ன்படி ஊராட்சி மன்றத் தலைவருக்குள்ள கடமைகளை செய்யத் தவறியதாலும் அரசாணையினை மீறி 
23287 சதுர அடிக்கு கட்டிட வரைபட அனுமதி வழங்கி அதனால் கட்டிடம் இடிந்து விழுந்து 4 பேர் உயிர் இழப்பு 
ஏற்பட காரணமாய் இருந்துள்ளதாலும் முறையற்ற கட்டிட வரைபட அனுமதி வழங்கப்பட்டதாலும் 1994ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , பிரிவு 205 , உட்பிரிவு ( II )- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் என்ற முறையில் மாவட்ட 
ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தைப் பயன்படுத்தி மண்ணச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றிய தீராம்பாளையம் 
ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . A . முருகேசன் என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து பதவி நீக்கம் 
செய்து ஆணையிடப்படுகிறது . 

மேற்படி அறிவிக்கை வெளியிடப்படும் நாள் முதல் மண்ணச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றிய தீராம்பாளையம் ஊராட்சி 
மன்றத் தலைவரின் பதவி நீக்கம் உறுதி செய்யப்படுகிறது . 


திருச்சிராப்பள்ளி , 
2011 ஜூன் 2 . 


கா . பேச்சியம்மாள் , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் ( பொறுப்பு) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை பாட்டு பொருள் வடம்பட்டஅச்சுத் துறை இயக்குநரால் 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


